தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 2.40 காசு 


2021 


ந 


மிட் 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய் 


மை 


யே 


வெல்லும் 


எண் 30 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 28 , 2021 

ஆடி 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 
பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை ( நிலை ) எண் . 14 , சுற்றுச்சூழல் மற்றும் வன ( FR . தத் துறை , 8 பிப்ரவரி 2021. ] 


1972 ஆம் ஆண்டு வனஉயிரினம் ( பாதுகாப்பு ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 53/1972 ) 38 V ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு ( 1 ) -இன் கீழ் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் , 
08-02-2021 ஆம் நாளன்றும் அந்நாள் முதற்கொண்டும் கீழே விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி , எல்லைகளை , புலிகள் 
காப்பகமாக இதனால் அறிவிக்கிறார் . 


விவர அட்டவணை 


1. புலிகள் பாதுகாப்புத் திட்டத்தின் பெயர் 


: 


ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் 


2 . 


மாவட்டங்களின் பெயர் 


விருதுநகர் , மதுரை மற்றும் தேனி . 


3 . 


வட்டாரங்களின் பெயர் 


இராஜபாளையம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் , பேரையூர் , உத்தமபாளையம் , 
உசிலம்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி 


4 . 


வன கோட்டங்கள் 


: 


ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டம் மற்றும் மேகமலை கோட்டம் . 


5. வனத்தொகுதிகளின் பரப்பளவுகள் 


கீழே அளிக்கப்பட்டுள்ளது 


மையப்பகுதி 


பரப்பளவு 
( ஹெக்டேர்கள் ) 


இடைத்தாங்கு பகுதி 


பரப்பளவு 
( ஹெக்டேர்கள் ) 


ஸ்ரீவில்லிபுத்தூர் காப்புக்காடு 


12640.33 


ஸ்ரீவில்லிபுத்தூர் காப்புக்காடு 


4817.55 


கான்சாபுரம் காப்புக்காடு 


77.94 


கான்சாபுரம் காப்புக்காடு 


160.54 


சாப்டூர் 


15601.84 


உன்னிபதிமலை காப்புக்காடு 


222.75 


சேத்தூர் காப்புக்காடு 


5910.62 


சாப்டூர் 


6618.57 


[ 1 ] 


DTP- | - 2- ( 30 ) ( TSup ) -1 


2 


மையப்பகுதி 


பரப்பளவு 
( ஹெக்டேர்கள் ) 


இடைத்தாங்கு பகுதி 


பரப்பளவு 
( ஹெக்டேர்கள் ) 


சேத்தூர் காப்புக்காடு இணைப்பு 28.23 


சேத்தூர் காப்புக்காடு 


1606.22 


கொல்லங்கொண்டான் - 


77.00 


எரசக்கநாயக்கனூர் காப்புக்காடு 3616.58 
( பகுதி ) 


மேகமலை காப்புக்காடு 


17710.809 


கொல்லங்கொண்டான் - || 


57.90 


563.58 


கொல்லங்கொண்டான் - ||| 


43.76 


தோனிக்கரடு காப்புக்காடு 
( பகுதி ) 


பூவத்திக்காடு காப்புக்காடு 


380.740 


மேகமலை காப்புக்காடு 


4737.1 


சுருளிப்பட்டி காப்புக்காடு 


1732.500 


கண்டமனூர் கிழக்கு காப்புக்காடு 


10774.31 


பண்டாரத்துறை காப்புக்காடு 


15.540 


சூலப்புரம் காப்புக்காடு 


299.52 


கூத்தனாட்சி காப்புக்காடு 


523.780 


எழுமலை காப்புக்காடு ( பகுதி ) 


1386 


4177.24 


வண்ணாத்திப்பாறை 
காப்புக்காடு 


ஆனைமலையான்பட்டி காப்புக்காடு 


90.83 


பூதக்கரடு காப்புக்காடு 


442.89 


கூத்தனாட்சி காப்புக்காடு 


292.38 


காப்புவாமடை காப்புக்காடு 


240.84 


மேலக்கூடலூர் காப்புக்காடு 


522.75 


1942.6 


வண்ணாத்திபாறை காப்புக்காடு 
பொம்மராஜபுரம் 
மயிலாடும்பாறை காப்புக்காடு 


17.09 


4252.08 


எரசக்கநாயக்கனூர் விரிவாக்கம் 


3.37 


காந்திகிராமம் 


71.346 


மொத்த பரப்பளவு 


64186.21 


37470.92 


மொத்த மையப்பகுதி 


64186.21 ஹெக்டேர் 


மொத்த இடைத்தாங்கு பகுதி 


37470.92 ஹெக்டேர் 


புலிகள் காப்பகத்தின் மொத்தப் பரப்பளவு 


101657.13 ஹெக்டேர் அல்லது 1016.5713 சதுர கி.மீ 


6. எல்லை விவரங்கள் : 


வடக்கு 


; 


கிழக்கு 


தெற்கு 


மதுரை வன கோட்டப் பகுதி 
விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்ட வருவாய் பகுதிகள் 
திருநெல்வேலி வனக் கோட்டம் மற்றும் பெரியார் புலிகள் காப்பகம் ( கேரளா மாநிலம் ) 
தேனி மாவட்ட வருவாய் பகுதிகள் , தேனி வனக் கோட்டப் பகுதி மற்றும் பகுதியளவு 
பெரியார் புலிகள் காப்பகம் . 


மேற்கு 


ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமைகள் 


7. 0 


தேனி மற்றும் கேரளா மாநில கோட்டயத்தின் எல்லையை இணைக்கும் NH220 தேசிய நெடுஞ்சாலை ( 6 கி.மீ ) 


சின்னமனூர் மற்றும் தனியார் பண்ணை பகுதிகளை ( எஸ்டேட்ஸ் ) ( கேரளா மாநில எல்லை ) இணைக்கின்ற தென்பழனி 
முதல் மகாராசாமெட்டு சாலை வரையிலான மாநில நெடுஞ்சாலை ( 40 கி.மீ ) 


( i ) சின்னமனூர் சரகத்திலுள்ள மகாராசாமெட்டு - இரவங்கலூர் - மேல் மணலாறு ( 16 கி.மீ ) பகுதிகளை இணைக்கும் 

பண்ணைச் ( எஸ்டேட் ) சாலை 


3 


( iv ) கடமலைக்குண்டிலிருந்து கேரளா மாநில எல்லை வரையில் இணைக்கும் மஞ்சனூத்து முதல் வெள்ளிமலை வரையிலான 

மாநில நெடுஞ்சாலை - ( 36 கி.மீ ) 
( M ) குமுளி முதல் முன் நீர்ப்பிடி பகுதி ( Forebay ) அணை வரையிலான மின் வாரிய சாலை - 3.8 கி.மீ 
( vi ) தொழு ( Tholu ) முதல் முடணாரி ( Mundanari ) வரையில் இணைக்கும் சாலை - 7கி.மீ. ( 3 கி.மீ நகராட்சி சாலை மற்றும் 

4 கி.மீ மின் வாரிய சாலை ) 


( vii ) 


மின்சார வாரியம் ( EB ) காலனி முதல் 12 ஆவது நங்கூர ( ஆங்கர் ) சாலை வரையில் இணைக்கும் மின் வாரிய 

- 6 கி.மீ 


சாலை 


( viii ) காப்புக்காடு எல்லை முதல் இராஜபாளையம் சரகம் தேவையார் ரோந்து பகுதியின் சாஸ்தா கோயில் வரையிலுள்ள 

1.9 கி.மீ 


சாலை 


-T 


( ix ) மதுரை மாவட்டத்திலுள்ள மல்லாபுரம் மற்றும் தேனி மாவட்டத்திலுள்ள மயிலாடும்பாறை ஆகிய இரு ஊர்களையும் 

இணைக்கும் வனச்சாலை ( 5.0 கி.மீ ) . இச்சாலை சாப்டூர் சரகத்தின் மல்லாபுரம் வனக்காவல் சுற்றின் ( Beat ) ஊடாக 

அமைந்துள்ளது . 
( x ) வன எல்லைப் பகுதி முதல் வத்திராயிருப்பு சரகத்தின் ( Watrap range ) கோவிலாறு அணை வத்திராயிருப்பு வனக்காவல் 

சுற்று- III- ஐ ( Watrap- III beat ) இணைக்கும் பொதுப் பணித்துறை சாலை ( 0.48 கி.மீ ) 
( xi ) சிறு வன மகசூல் ( MFP ) தொகுப்பு : 2006 ஆம் ஆண்டு பழங்குடியினர் மற்றும் இதர மரபு வழி வன வாழ்வினர் உரிமைகள் 

( அங்கீகரிப்பு ) ( மத்தியச் சட்டம் 2/2007 ) சட்டத்தின்படி மாவட்ட அளவிலான குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 
அதன்படி , அய்யனார்கோயில் , செண்பகத்தோப்பு , ஆதிகோயில் , தாணிப்பாறை வினோபாநகர் மற்றும் வள்ளியம்மைநகர் 
முதலிய குக்கிராமங்களில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் நோக்கத்திற்காக , 
( மையப்பகுதி - 1089.32 ஹெக்டேர் மற்றும் இடைத்தாங்கு பகுதி 3865.68 ஹெக்டேர் ) சிறு வன மக்சூல்களை 
சேகரிப்பதற்கு காப்பு வன பகுதிகளின் 4955 ஹெக்டேர் பகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது . 


சந்தீப் சக்சேனா , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , ( மொழிபெயர்ப்பு ) 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொ.பெர்த் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ அரசாணை ( நிலை ) எண் . 47 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 ) த் துறை , 25 பிப்ரவரி 2021. ] 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) மற்றும் ( 5 ) ஆம் உட்பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு காலணி , தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர் 
நல வாரியத்தில் பின்வரும் உறுப்பினர்களை இதனால் நியமனம் செய்கிறார் . அவர்களின் விவரம் வருமாறு : 


தலைவர் 


திரு . D. லட்சுமிகாந்தன் , 
த / பெ . T.K. துரைசாமி 
எண் . 14/1 , குபேரபுரி , தொண்டாமுத்தூர் , 
கோயம்புத்தூர் -641 109 . 


அ . அரசுப் பிரதிநிதிகள் : 


1 . 


உறுப்பினர் 


2 . 


உறுப்பினர் 


அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் , 
நிதித்துறை , சென்னை -9 . 
அரசு செயலாளர் , 
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை , 
சென்னை -600 009 . 
தொழிலாளர் ஆணையர் சென்னை -600 006 . 


3 . 


உறுப்பினர் 


4 


4 . 


உறுப்பினர் 


தலைமை நிருவாக அலுவலர் , 
தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் , 
சென்னை -108 . 
ஆணையர் , 
தொழில் மற்றும் வணிகத்துறை , சென்னை -5 . 


5 . 


உறுப்பினர் 


ஆ . வேலையளிப்பவர்களின் பிரதிநிதிகள் : 


தொடர் எண் 


பெயர் மற்றும் முகவரி 


1 . 


உறுப்பினர் 


திரு . இஸ்தியாக் அகமது A.R. , 
தலைவர் , 
வாணியம்பாடி தோல் பதனிடுவோர் சுற்றுச்சூழல் 
கட்டுப்பாட்டு நிறுவனம் ( VANITEC ) 
வாணியம்பாடி , 


2 . 


உறுப்பினர் 


திரு . உவைஸ் 

அகமது சுனா , 
இமான் இம்பெக்ஸ் , 
எண் . 5 , நபிகான் தெரு , பெரியமேடு , சென்னை . 


3 . 


உறுப்பினர் 


C.A. Dr. பண்ணை M. கார்த்திகேயன் , 
தலைவர் , பண்ணை பொறியியல் தொழில் நுட்பக் கல்லூரி , 
எண் . 18 , புது அக்ரஹாரம் , பழனி சாலை , திண்டுக்கல் 


4 . 


உறுப்பினர் 


திரு . முகமது ஹரிஃப் , 
எண் . 281 , மோகன் ராம் நகர் , முகப்பேர் வடக்கு , 
சென்னை . 


5 . 


உறுப்பினர் 


திரு . எல்லார் . செழியன் , 
எண் . 84 , திருநீர்மலை முதன்மைச் சாலை , நாகல்கேணி , 
சென்னை -45 . 


6 . 


உறுப்பினர் 


திரு . CKCM . மெகபூப் சுபஹானி , 
த / பெ . முகமது அப்துல் கரீம் , 
தலைவர் , திண்டுக்கல் தோல் பதனிடுவோர் சங்கம் , 
12A அரசமரம் 3 - வது தெரு , பள்ளப்பட்டி , பேகம்பூர் , 
திண்டுக்கல் -624 002 . 


7 . 


உறுப்பினர் 


திரு . M. பயாஸ் அகமது , 
த / பெ . அப்துல் ஹமீது மெடைக்கர் , 
அனைத்திந்திய தோல் மற்றும் தோல் பதனிடுவோர் 
மற்றும் வியாபாரிகள் சங்கம் ( AISHTMA ) 
மதிப்புறு செயலாளர் , 
எண் . 43 , ( பழைய எண் . 53 ) ராஜா முத்தையா சாலை , 
பெரியமேடு , சென்னை -600 003 . 


8 . 


உறுப்பினர் 


திரு . அபுபக்கர் , 
த / பெ . ஆரிஃப் , 
எண் . 12 , பாலையா நிழற்சாலை , மைலாப்பூர் , 
சென்னை -600 004 . 


9 . 


உறுப்பினர் 


திரு . M. கலிலூர் ரஹ்மான் , 
மதிப்புறு செயலாளர் , 
தென்னிந்திய காலணி உற்பத்தியாளர் சங்கம் , ஆம்பூர் 
திரு . P. மாணிக்கம் , 
எண் . 21A , கந்தசாமி நகர் , விநாயகபுரம் , 
ஆத்தூர் வட்டம் , சேலம் . 


10 . 


உறுப்பினர் 


5 


0 


உடலுழைப்புத் தொழிலாளர் பிரதிநிதிகள் 


1 . 


உறுப்பினர் 


2 . 


உறுப்பினர் 


திரு . P. கமலக்கண்ணன் , 
ATP ( பொதுச் செயலாளர் ) , 
எண் . 15/3 , 6 - வது தெரு , AVM நிழற்சாலை , விருகம்பாக்கம் , 
சென்னை -92 . 
திரு . C.K. துளசிதாஸ் , 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை ( இணைச்செயலாளர் ) , 8 B , 
4 - வது சந்து புதுத்தெரு , அயன்புரம் , சென்னை -23 . 
திரு . M. அப்துல் ஹமீது , 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , ( பொருளாளர் ) , 
13 , 5 - வது தெரு , ஸ்ரீராம் நகர் , சென்னை -113 . 
திரு . R. 

கோவிந்தசாமி , 
இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ( INTUC ) , 

M.C. சாலை , 

ஆம்பூர் , திருப்பத்தூர் 
மாவட்டம் 635 802 . 


3 . 


உறுப்பினர் 


4 . 


உறுப்பினர் 


எண் . 


101 , 


5 . 


உறுப்பினர் 


6 . 


உறுப்பினர் 


திரு . S. அன்வர் பாஷா , 
த / பெ . S. அப்துல் வஹாப் , அகில இந்திய தொழிற்சங்க 
கூட்டமைப்பு ( AITUC ) , 
எண் . 105/25 , காதர்பேட்டை , 
வாணியம்பாடி , 
திரு . C.P. ஜெயசீலன் , 
இந்திய தொழிற்சங்க மையம் ( CITU ) 
பொதுச் செயலாளர் , திண்டுக்கல் தோல் 
பதனிடும் தொழிலாளர்கள் சங்கம் , தியாகிகள் 

தியாகிகள் அரண் , 
சவேரியார் பாளையம் , திண்டுக்கல் . 
திரு . B.G. பாலு , 
எண் . 9. குருசாமி நகர் முதல் தெரு , புளியந்தோப்பு அஞ்சல் , 
சென்னை . 


7 . 


உறுப்பினர் 


8 . 


உறுப்பினர் 


9 . 


உறுப்பினர் 


116 , 


குகை , 


பேராசிரியர் . Dr. R. மனோகரன் , 
2/734 , சக்திநகர் எதிரில் ( நிவிஸ் ஹோட்டல் ) 
புறவழிச் சாலை , திண்டுக்கல் -624 004 , 
திரு . R. சஞ்சய் காந்தி , 
த / பெ . ராஜகுரு , 

ஆண்டிப்பட்டி வீட்டு வசதி வாரியம் , 
சேலம் 636 006 . 
திரு . சுவாதீஸ்வரன் , 
த / பெ . CP . அழகர்சாமி , 
எண் . 139. தெற்கு இரத வீதி , 
ஸ்ரீவில்லிபுத்தூர் 
விருதுநகர் மாவட்டம் -626 125 . 


10 . 


உறுப்பினர் 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொ.பெத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


